GOVERNMENT OF TAMIL NADU 

2019 


(Regd . No. TN /CCN /467 /2012 - 14 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Re . 0 .80 Paise . 


TO 


TAM 


Xt 

. 


ONNO 


RU 
Am 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


ADU 


. 


S 


RU 
HAY 


PUBLISHED BY AUTHORITY 


“ L ONE 1 " 


RIUMPHS 


No. 5 ] 


CHENNAI, WEDNESDAY, JANUARY 30 , 2019 

Thai 16 , Vilambi, Thiruvalluvar Aandu - 2050 


Part VI — Section 3( a ) 


Notifications issued by cost recoverable institutions of 

State and Central Governments . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


JUDICIAL NOTIFICATIONS 


Insolvency Petitions 


[ 23 ] 


DTP - V1-3 (a ) — 5 


24 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI _ Sec . 3(a ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS, ETC . 


JUDICIAL NOTIFICATIONS 


INSOLVENCY PETITIONS. 


சார்பு நீதிமன்றம் , கோபிசெட்டிபாளையம் 


நொடிப்பு நிலை மனு எண் 8/2015 


( க . எண் 78/2019 ) 
No . VI - 3(a)/ 43/2019. 

ஈரோடு மாவட்டம் , கோபிசெட்டிபாளையம் வட்டம் , லக்கம்பட்டி கிராமம் , ல . கள்ளிபட்டி , காந்திபுரம் , கதவு எண் . 90/ 1 - ல் வசிக்கும் 
மாரப்ப கவுண்டர் மகன் சுமார் 49 வயதுள்ள N . M . அன்பரசு - மனுதாரர் / நொடிந்தவர் . 

எதிர் 
1. M /s . Shriram Transport Finance Co ., Ltd , having their registered officer at 3rd Floor, Mookabika Complex , No . 4 Lady 
Desika Road , Mylapore , Chennai - 600 004, and Branch office at Jonath Aaracade 1st Floor , No . 43 , Old Police Station Street , 
Saravana Theater Road, Gobichettipalayam -638 476 represented by its authorized representative Mr. S . Natesan . 

2 . ஈரோடு மாவட்டம் , கோபி வட்டம் , சிறுவலூர் கிராமம் , சிறுவலூர் , கவுந்தப்பாடி ரோடு என்ற முகவரியில் வசிக்கும் கருப்பண 
கவுண்டர் மகன் சுமார் 40 வயதுள்ள கே . சக்திவேல் . 

3 . ஈரோடு மாவட்டம் , கோபி வட்டம் , தடப்பள்ளி கிராமம் , காசிபாளையம் , கோபி சத்தி மெயின் ரோடு என்ற முகவரியில் 
வசிக்கும் ஜி . எஸ் . வெங்கிடுசாமி மகன் சுமார் 45 வயதுள்ள காளியண்ண ன் - எதிர்மனுதாரர்கள் . 

நொடிப்பு நிலைச் சட்டம் 7 , 10 மற்றும் 13- ன்கீழ் கொடுக்கப்படும் அறிவிப்பு யாதெனில் மேற்படி மனுதாரர் தன்னை நொடிப்பு 
நிலை அடைந்தவர் என்று விளம்புகை செய்யக்கோரி இந்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து , அது இந்நீதிமன்ற நொடிப்பு நிலை 
மனு எண் 8/ 2015 ஆக கோப்பிற்கு எடுக்கப்பட்டு நிலுவையில் இருந்து வருகிறது . மேற்படி மனுவானது வருகின்ற 6 - 3 - 2019 ஆம் 
தேதி வாய்தா போடப்பட்டுள்ளது என்பது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது . 


கோபிசெட்டிபாளையம் , 
2019 ஜனவரி 25 . 


வி . அனுராதா , 
சார்பு நீதிபதி . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


